தமிழ்‌ வட்டெழுத்து 
ச 


தம்பன்‌ அடிப்‌ பாடி 
பில்‌ றறம20௦ 


ஆக்கியோன்‌ 


இரா. கிருஷ்ணமூர்த்தி 14. &. 


வெளியிட்டவர்‌ 
இரா. கிநஷ்ணமைழமூர்த்தி 14.8. 


161, .ஜ்டணசாலை : ரர2ன-2 


முதற்‌ பறிப்பு ஆகஸ்ட்‌ 1980 


உரிமை: ஆசிரியருக்கே 


விலை: 5 ரூபாய்‌ 


அச்சீட்டோ?- 


மஜேரமா பீரஸ்‌, ஜாஸி ஜான்‌ கான்‌ ரோடு சென்னை-14 


ப அது 
கம்ப்‌! பத ம்‌ 5001 


சியில்‌ 1107 


௫. 
முன்னுரை 
ஜ்மிழ்மொழி மிக தொன்மையான மொழி, இம்மொழிக்‌ 
குரிய எழுத்து வடிவம்‌ எப்பொழுது தோன்றியது என்பது 
இன்னும்‌ அறிஞர்களிடையே விவாதத்துக்குரியதாகவே 
இருக்கிறது. 

கடந்த இருபது ஆண்டுகளில்‌ தமிழ்‌ தொல்‌ எழுத்தியலில்‌ 
பல புதிய கருத்துக்கள்‌ தோன்றியுள்ளன. குறிப்பாக தமிழகக்‌ 
குகைத்தளங்களில்‌ ஏற்கெனவே கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ்‌ 
பீராமி கல்வெட்டுகளில்‌ தமிழ்மொழிச்‌ செய்திகளே அடங்கி 
யுள்ளன என்னும்‌ இரு. ஐ. மகாதேவனது கருத்து மிக முக்கெ 
மானது. 

இவ்வெழுத்துக்கள்‌ அசோகரது கல்வெட்டுகளில்‌ எழுத 
உபயோ க்கப்பட்ட பிராமி எழுத்துக்களைப்‌ போன்று உள்ளன. 
ஆனால்‌ தமிழ்‌ மொழியின்‌ ழ, ள,ஸ, ற போன்ற இழப்பு 

“எழுத்துக்கள்‌ சேர்த்து வெட்டப்பட்டுள்ளன. இவ்வெழுத்துக்கள்‌ 
தமிழி அல்லது தமிழ்‌ பிராமிஎன்‌.று வழங்கப்படுன்‌ றன. 
இவ்வெழுத்து முறையைக்‌ குறித்து இரு. ஐ மகாதேவன்‌ 
கீழ்க்கண்ட கருத்துக்களை தெரிவித்துள்ளார்‌. 

3. இவ்வெழுத்து முறை கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னூறு 
“ஆண்டுகளுக்கு முன்‌ தமிழகத்தில்‌ வழககத்தல்‌ வந்தருக்க 
வேண்டும. தீ 

5. இவ்வெழுத்து முறையில்‌ காலப்போக்கில்‌ பல மா று. 
'தல்கள்‌ ஏற்பட முள்ளன. 

5. அரிக்கமேடு பானை ஒடுகளிலுள்ள எழுத்துககள்‌ 
அதுவரை ஏற்பட்ட மாறுதல்களுக்கு ஓர்‌ எலலகம்காடாக 
அமைந்திருக்கிறது. 

4, மரிக்கமேடு எழுத்துககளின்‌ காலம்‌ ௪. பி. 1- 2-ம்‌ 
நூற்றாண்டுகள்‌. 


2 


5, அரிக்கமேடு எழுத்துக்களின்‌ பின்‌ 8.பி. 6-ம்‌ நூற்றாண்டு 
வரை பெரும்‌ மாற்றங்கள்‌ ஏற்பட வில்லை. புள்ளி இடும்‌ முறை 


இக்காலத்தில்கான்‌ தோன்றியது. 


இதுவரை இடைத்துள்ள சான்றுகளின்படி, தமிழி எழுத்‌ 
துக்கள்‌ தான்‌, தமிழ்மொழியின்‌ தொன்மையான எழுத்து வடிவம்‌ 
என்று அறிஞர்கள்‌ கருதுகன்‌ றனர்‌. 

சமிழ்‌ மொழிக்கு இக்காலத்திற்கு முன்‌, வேறு வகையான 
எழுத்து வடி.வம்‌ இருந்திருக்கலாம்‌ அதது பிற்காலத்தில்‌ மறைக்‌ 
இருக்கலாம்‌. உலகில்‌ வேறு சில மொழிகளுக்கு அதுபோன்ற 
நிலை ஏற்பட்டதாக அறிஞர்கள்‌ கருதுகன்‌ றனர்‌. தமிழ்மொழிக்கு 
அதுபோன்ற எழுத்து வடிவம்‌ இருந்து பிறகு மறைந்ததாக 
இதுவரையில்‌ சான்றுகள்‌ இடைக்கவில்லை. 


தமிழி எழுத்திலிருந்து வட்டெழுத்தும்‌, தமிழ்‌ எழுத்தும்‌ 
காலப்போக்கில்‌ பிரிந்து தனித்தன்மை பெற்றன. இதன்‌ 
காலம்‌ 8. பி, 9-ம்‌ நாற்றாண்டு என்று டாக்டர்‌ நாகசாமி கருது 
இருர்‌. அதற்கு அரச்சலூர்‌ கல்வெட்டை சான்றாகக்‌ கூறுகிறார்‌. 
இ.பி 5, 6-ம்‌ நூற்றாண்டுகளில்‌ கலந்த எழுத்துக்கள்‌ காணப்படுவ 
தாகவும்‌ அதன்‌ பிற்காலத்தில்‌ இவை இரண்டும்‌ தனித்தன்மை 
பெற்று இருப்பதாகவும்‌ தொல்‌ எழுத்தியல்‌ அறிஞர்கள்‌ 
கருதுகன்‌ றனர்‌. 

வட்டெழுத்து, தமிழ்‌ நாட்டில்‌ சோழகாடு நீங்கலாகவும்‌ 
கேரளத்திலும்‌ பல நூற்றாண்டுகள்‌ வழக்கத்தில்‌ இருந்திருக்‌ 
இறது. சோழர்கள்‌ பாண்டிய நாட்டை தங்கள்‌ ஆட்சிக்குள்‌ 
கொண்டுவந்த பின்‌ இவ்வெழுத்து முறை அங்கும்‌ செல்வாக்‌ 
இழந்தது. 12-ம்‌ நூற்றாண்டில்‌ தமிழகத்தில்‌ இது செல்வாக்‌ 
இழந்திருக்கலாம்‌. 

சங்கம்‌ வளர்த்த பாண்டியர்‌ ஆட்‌சியில்‌ இதுதான்‌ ௮ங்கோரம்‌ 
பெற்ற எழுத்துமுறை. இந்த எழுத்து முறையை ஈம்‌ 
மாணவர்கள்‌ அறிந்து கொள்ள வேண்டும்‌ என்ற கோக்குடனே 
இப்புத்தத்தை வெளியிட்டுள்ளேன்‌. கடந்த மூன்று ஆண்டுக 
ளாக ஓய்வு நேரங்களில்‌, இந்த எழுத்துவடிவங்களை ஆராயத்‌ 
தொடங்கினேன்‌. பெரும்பாலும்‌, வேள்விக்குடி. செப்பேடுகள்‌, 
தளவாய்புரம்‌ செப்பேடுகள்‌, சவகாசி சாசனம்‌, ஸ்ரீ வரமங்கலம்‌ 
சாசனம்‌, திருவல்லா சாசனம்‌ ஆ௫யெவைகளிலிருந்தே எழுத்து 


2 


வடிவங்களை தேர்ந்து எடுத்து தொகுத்துள்ளேன்‌. பாண்டியர்‌ 
செப்பேடு பத்து என்ற பு.த்தகம்‌ இதற்கு மிக உதவியாக 
இருந்தது. சில எழுத்து வடி.வங்கள்‌ பல புத்தகங்களையும்‌, படி. 
எடுத்த பிர இகளையும்‌ ஆராய்ந்தும்‌ இடைக்கவில்லை, பிற்காலத்தில்‌ 
கிடைத்தால்‌, அதை சேர்த்துக்‌ கொள்ளலாம்‌. 


பல்லாயிரக்கணக்கான வட்டெழுத்துக்‌ கல்‌ வெட்‌ டுகள்‌ 
தமிழகத்தில்‌ படி. எடுக்கப்பட்டும்‌, அவை படிக்கப்படாம லும்‌, 
மைஞூர்‌ மத்திய தொல்‌ பொருள்‌ அலுவலகத்தில்‌ உள்ளன. தமிழ்‌ 
மக்களின்‌ தொன்மையை உலூற்கு தெரிவிக்க படி யெடுக்கப்பட்ட 
பிரதிகளை, ஈன்கு படித்து ஆசாய்ந்து புத்தகங்களாக வெளிய, 
வேண்டும்‌. வட்டெழுத்து கல்வெட்டுகளை பமக்க பாணர்‌ 
களுக்கு இப்புத்தகம்‌ உதவினால்‌ எண்டு பக்‌ வெற்றிபெற்ற 
தாகக்‌ கருதுவேன்‌. 


இரா. கிருஷ்ணமூர்த்‌ தி 


௩ ட வ்‌ 
தமிழ்‌ வட்டெழுத்து 
குமிழ்‌ மொழியின்‌, தொன்மை எழுத்து வடிவங்களுள்‌ 


ஒன்றாகத்‌ திகழும்‌ பெருமை பெற்றது வட்டெழுத்து. இதன்‌ 
தோற்றம்‌ குறித்து ஆராய்வோம்‌. 


தோற்றம்‌ : 


வளைந்த கோடுகளையே ௮இகமாகப்‌ பெற்றிருந்ததால்‌ இந்த 
வகை எழுத்திற்கு வட்டெழுத்து, வட்டம்‌ என்ற பெயர்கள்‌ 
உண்டாயின. இவ்வெழுத்திற்கு தெக்கன்‌ மலையாளம்‌'”, 
“நானா மோனம்‌'' என்ற பெயர்களும்‌ உண்டு. கரந்த எழுத்துக்கள்‌ 
கலக்காத வட்டெழுத்தின்‌ ஒருவகைதான்‌ *கோலெழுத்து", 
கோலெழுத்தை மலையாளத்தவர்களில்‌ ஒருபகுதியினர்‌ பயன்‌ 
படுத்தி வந்ததாக தொல்லியில்‌ அறிஞர்‌ திரு. தி. நா. சுப்‌ ரமணியம்‌ 
கூறியுள்ளார்‌. 


வட்டெழுத்தின்‌ தோற்றம்‌ குறித்து இந்த நூற்றாண்டின்‌ 
ஆரம்பத்தில்‌ அறிஞர்களிடையே பல மாறுபட்ட கருத்துக்கள்‌ 
நிலவின. ஆனால்‌ சமீப காலமாக, தொல்‌ பொருள்‌ துறையினர்‌ 
எராளமாக ஈடுகற்களைக்‌ கண்டுபிடித்து அதிலுள்ள வட்டெழுத்‌ 
ஆக்களைப்படி. எடுத்த பின்னர்‌, வட்டெழுத்தின்‌ தோற்றம்‌ 
குறித்து தோன்‌ றிய சந்தேகங்கள்‌ மாறிவிட்டன. வட்டெழுத்தின்‌ 
தோற்றம்‌ குறித்து டாக்டர்‌ நாகசாமி கூறியுள்ள கருத்தை மழ 
கொடுத்துள்ளேன்‌, 


“அண்மையில்‌ வட ஆற்காடு மாவட்டத்தில்‌ தமிழ்‌ நாடு ௮ரசு 
தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை பல ஈடுகற்களைப்படி. எடுத்தது. 
இவை கி.பி. 6-ம்‌ நூற்றாண்டிலிருந்து 9-ம்‌ நூற்றாண்டுக்கு உட்‌ 
பட்ட காலத்தைச்‌ சார்கதவை. அவற்றில்‌ பெரும்பாலானவை 
வட்டெ ழுத்தில்‌ உள்ளன. இ.பி. 5-ம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த 
தாகக்‌ காணப்பழம்‌ ன்‌ கடுகற்கள்‌ தர்மபா! மாவட்டம்‌ இருளப்‌ 


பட்டி என்னும்‌ தீதில்‌ இருந்து இடைத்தன, 


இவையும்‌ 
வட்டெழுத்தில்‌ உள்ளன. 


அண்மையில்‌ கண்டு பிடிக்கப்பட்ட 
ச ஷடண்னில்‌ பண்டைத்‌ தமிழி எழுத்தில்‌ இருந்துதான்‌, வட்‌ 
டெழுத்து வளர்ந்தது என்று தெளிவாகக்‌ குறுக்கின்‌ றன, ஆதலின்‌ 


2 


வட்டெழுத்தின்‌ வளர்ச்சியைக்‌ குறித்து இனி ஐயப்‌ பாட்டுக்கே 
இடமில்லை. தமிழி எழுத்துக்கள்‌ படி.ப்‌ படியாக. வட்டெழுத்தாக 
மலர்வதை ஓவ்வொரு எழுத்திலும்‌ காட்டலாம்‌. 


இது காறும்‌ வட்டெழுத்தில்‌ காலத்தால்‌ முற்‌ பட்டதாகக்‌ 
கருதப்பட்டது செஞ்சியின்‌ ௮ருல்‌ திருநாதர்‌ குன்று என்ற 
இடத்தில்‌ கிடைத்த கல்‌ வெட்டாகும்‌. இது கி.பி, 5-ம்‌ நாற்றாண்‌ 
டைச்‌ சார்ந்ததாகக்‌ கருதப்பட்டது. ஆனால்‌ அண்மையில்‌ கண்டு 
பிடிக்கப்பட்ட கள்வெட்டுகள்‌ இசைக்காட்டி.லும்‌ தொன்மை 
யானவை. இவற்றில்‌ பலவற்றை கவனித்தால்‌, இவை தனி வட்‌ 
டெழுத்தில்‌ எழுதப்படவில்லை என்றும்‌, வட்டெழுச்‌.தும்‌ தமிழும்‌ 
கலந்தே எழுதப்பட்டுள்ளன என்பதும்‌ தெளிவாகிறது. இதன்‌ 
அடிப்படையில்‌ காணும்போது, அரச்சலூரில்‌ உள்ள கல்வெட்டு 
இரு எழுத்துக்களின்‌ தொடக்கத்தையும்‌ காட்டுகிறது. இரண்டும்‌ 
ஒரே கல்வெட்டில்‌ கலந்தே எழுதப்பட்டுள்ளதையும்‌, இங்கு 
காண்கிறோம்‌. ஆதலின்‌ வட்டெழுத்து ௧,பி. 8-ம்‌ நூ.ற்றாண்டி. 

லிருந்து தமிழகத்தில்‌ வழக்கில்‌ வந்தது என்று கூறலாம்‌. 
(ஆதாரம்‌ : கல்வெட்டியல்‌) 


இரு. ஐ. மாகதேவன்‌ அவர்கள்‌ வட்டெழுத்தைக்‌ குறித்து 
ழ்க்கண்ட கருத்தை வெளியிட்டுள்ளார்‌. 

தமிழ்‌-பிராமி எழுத்துக்கள்‌ குறித்து சமீப காலத்தில்‌ பல 
புதிய கண்டுபிீடிப்புகளின்‌ காரணமாக, வட்டெழுத்தின்‌ தோற்றத்‌ 
தைக்‌ குறித்து ஏற்பட்ட குழப்பங்கள்‌ தீர்ந்துள்ளன. தமிழ்‌-- 
்‌ பிராமி எழுத்துக்களே காலப்போக்கில்‌ மாறுதல்‌ அடைந்து வட்‌ 
டெழுத்தாக உருவெடுத்தது. தமிழ்‌-பிராமி எழுத்திலிருந்து 
எந்தக்காலத்தில்‌ வட்டெழுக்து பிரிந்து தனித்தன்மை அடைந்த து 
என்று" அறுதியிட்டுக்‌ கூற முடியாது. வேண்டுமானால்‌, பல்லவர்‌ 
களின்‌ ஆட்சிக்கால ஆரம்பத்தில்‌ (கி.பி. 600) இந்த மாறுபாடு 
ஏற்பட்டிருக்காலம்‌.'” 

(ஆதாரம்‌: தமிழ்‌ பிராமி இன்ஸ்ப்கிரிப்ஷன்‌-ஐராவதம்‌ மகாதேவன்‌) 

மேலே குறிப்பிட்டுள்ள கருத்திற்கு மாறுபட்ட கருத்தை 

இரு. வி. இராமமூர்த்தி எம்‌.ஏ. கூறுகிறார்‌. 


பொதுவாக பிராமி எழுத்துக்கள்‌ அனைத்தும்‌ சமண அல்லது 
பெளத்த சமயச்‌ சார்புடைய கலவெட்டுக்களிலே காணப்படு 


6 


இன்றன வேயன்றி, வேறு பொதுக்‌ கல்வெட்டுச்‌ சான்று எதிலும்‌ 
காணப்படவில்லை. எனவே இதனைக்‌ கொண்டு பழந்தமிழ்‌ எழுத்‌ 
துக்கள்‌ பிராமி எழுத்துக்களே என்று-முடிவு கட்டுதல்‌ தவறே 
யாகும்‌. மேலும்‌ இக்கல்வெட்டுக்களில்‌ பிராகிருத மொழியின்‌ 
ஆற்றலும்‌ இல்லை என்று சொல்வதற்கில்லை. தமிழுக்கே உரிய 
எழுத்துக்களாக இவற்றில்‌ ள, ஐ, ற,ன ஆகிய நான்கு மட்டுமே 
தனிப்பட்ட முறையில்‌ கையாளப்படுகன்‌ றன. இவற்றைத்‌ தவிர, 
மற்றொரு சிறப்பு வடிவம்‌ 'ம' இது அசோகரது பிராமி எழுத்தைப்‌ 
போலில்லை. 


எனவே மாவின்‌ வழி.வம்‌ தமிழ்‌ கல்வெட்டுக்களுக்கே உரிய 
சிறப்பு வடி.வமாக காணப்படுகிறது. மற்றபடி, உயிரெழுத்துக்கள்‌ 
ஒன்பதும்‌, மெய்யெழுத்துக்கள்‌ பதினான்கும்‌ இரண்டிற்கும்‌ பொது 
வாகவே உள்ளன. உச்சரிப்பில்‌ இவை வடமொழி, பிராஒருகம்‌, 
குமிழ்‌ ஆகியவற்றிற்கிடையே வேறுபாடு பெறவில்லையாதலால்‌, 
இவற்றை மிழ்‌ பிராமியில்‌ அசோகனது சாசன முறையிலே 
கைய எப்படுகின்‌ றன தமிழின்‌ சிறப்பு எழுத்துக்களாக 
மூட ளற,ன இியவற்றிற்கு அசோக பிராமியில்‌ காணப்படாத 
வடிவை கையாண்டிருப்பது ஒன்றே பிராமி பழந்தமிழ்‌ 
எழுத ஆகாது என்பதைத்‌ கெளிவாக்குகறது. இதனை திரு. 
25 ஜி. அிருஷ்ணனுர்‌ கனது கட்டுரை ஒன்‌ றில்‌ ட்டிக்‌ காட்டி, 
இவை வேூராரு பெ.ழியின்‌ வரி வடிவத்திலிருந்து பெறப்பட்ட 
லையாகலாம்‌ என்றும்‌, அந்த மூலவடிவம்‌ கண்டுபிடிக்கப்பட, 
வேண்டியது எனவும்‌ குறிப்பிட்டுள்ளமை இங்கு நோக்கத்தக்கது 
(810065 1ஈ ஈர. 8ற/ராகறரர2/௦1. 1 0296 29-30) 


வளர்ச்சி : 


வட்டெழுத்து இ.பி.8-ம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்‌ பிராமியி 
லிருந்து பிரியத்‌ தொடங்கி க.பி. 6-ம்‌ நூற்றாண்டில்‌ தனித்தன்மை 
பெற்றதாகக்‌ கருதலாம்‌. 


வட்டெழுத்தின்‌ ஆரம்ப நிலையைத்‌ தெரிந்து கொள்ள, நடு 
கற்களே பெரிதும்‌ உதவு$ன்றன. போரில்‌ இறந்த வீரர்களின்‌ 
கினைவாக கல்கட்டு வழிபடுவது பண்டைய தமிழ்‌ மரபு. ஊர்‌ 
மக்களால்‌ எடுக்கப்பட்ட இக்கற்களில்‌, அந்த ஊரில்‌ அக்காலத்தில்‌ 


வழக்கிலிருக்த எழுத்து மூலறயைப்‌ பயன்படுத்தி இ றந்த வீரனைப்‌ 


/ 


பற்றிய செய்தி எழுதியுள்ளார்கள்‌. இந்த நடுகற்கள்‌, வட. 
ஆற்காடு, தென்‌ ஆற்காடு, தர்மபுரி, கோவை ஆகிய மாவட்டங்‌ 
களிலும்‌ செங்கற்பட்டின்‌ மேலைப்பகுதியிலும்‌ இடைத்துள்ளன. 
அனால்‌ சோழர்‌ காலத்திய வட்டெழுத்து ஈடுகல்‌ எ.துவும்‌ இடைக்க 
வில்லை. 


வட்டெழுத்தின்‌ வளர்ச்சியைக்குறிந்து ஆராயும்‌ போது, 
அக்காலத்தில்‌ தமிழகத்தின்‌ அரசியல்‌ நிலையைக்‌ குறித்து கவனிக்க 
வேண்டும்‌. இ.பி, 6-ம்‌ நாற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌, களப்பிரரை 
வென்று பாண்டியர்கள்‌, தங்கள்‌ ஆட்சியை மீண்டும்‌ பாண்டிய 
நாட்டில்‌ நிலைபெறச்‌ செய்தனர்‌. ஆட்சியைப்‌ பிடித்த பாண்டியர்‌, 
தங்கள்‌ பேரரசை கொங்கு நாட்டின்‌ வடபகுதி வரை பரப்பினர்‌. 
இவர்கள்‌ ஆட்சிக்காலம்‌ சுமார்‌ இ.பி, 550 முதல்‌ கி.பி. 950 வரை 
நீடி.த்‌.த.து. கடுங்கோன்‌ வழிவந்த பாண்டிய முதற்பேரரசு என்று 
சரித்திர ஆரியர்கள்‌ கூறுவர்‌. 


ஏறக்குறைய இதே காலத்தில்‌ தொண்டை நாட்டில்‌ பல்லவ 
மரபினர்‌ ஆட்சிக்கு வந்தனர்‌. இவர்களது ஆட்சி ஏ றக்குறைய 
முன்னூறு ஆண்டுகள்‌ நிலைபெற்று, ஒன்பதாம்‌ நூற்றாண்டு பிற்‌ 
பகுதியில்‌ வீழ்ச்சியு.ற்றது. 


இ. பி. 6-ம்‌ நுற்றாண்டிலிருந்து 9-ம்‌ நுற்றாண்டு வரை 
பாண்டியர்‌ ஆண்ட பகுதிகளிலும்‌, வட ஆற்காடு மாவட்டத்தின்‌ 
மேற்குப்‌ பகுதிகளிலும்‌ வட்டெழுத்து வழகீகலிருந்திருக்கிற து. 
பாண்டியர்‌ ஆட்சி காலத்தில்‌ வட்டெழுத்தே அரசு அ௮ங்கோரம்‌ 
பெற்ற எழுத்து முறையாக இருந்திருக்கிறது. பாண்டிய நாட்டில்‌ 
2-ம்‌ நூற்றாண்டிலிருந்து வட்டெழுத்து கல்வெட்டுகள்‌ கடைக்‌ 
இன்றன. 8-ம்‌ நூற்றாண்டில்‌ இடைத்துள்ள சாஸனங்களில்‌ வட்‌ 
டெழுத்து நன்கு வளர்ச்சியடைந்து ஒரு தனி வடி.வத்தைப்‌ பெற்ற 
தாகவும்‌, இச்சாஸனங்களில்‌ ௩, லு, து, று ஆ$ய எழுத்துக்கள்‌ 
ஒன்றுக்கொன்று வே றுபாடுகள்‌ விளங்கும்படி. உள்ளன வென்று 
தொல்லெழுத்து அறிஞர்‌ திரு. தி. கா. சுப்‌ ரமணியம்‌ கூறியுள்‌ ளார்‌ 

(ஆதாரம்‌ பண்டைத்‌ தமிழ்‌ எழுத்துக்கள்‌) 

8-ம்‌ 9-ம்‌ நுற்றாண்டு பாண்டியர்‌ காலத்திய செப்பேடுகள்‌ 
அனைத்தும்‌ வட்டெழுத்தில்‌ உள்ளன. செப்பேடுகள்‌ அரசனால்‌ 
அளிக்கப்படுபவை. இதனால்‌ வட்டெழுத்து பாண்டியன்‌ அவையில்‌ 


8 


றெப்புற்றிருந்கது என்பது புலப்படுகிறது. பாண்டி ய நாட்டில்‌ 
இ, பி, 1000 ம்‌.ஆண்டுவரை வட்டெழுத்தில்‌ சாஸனங்கள்‌ எழுதப்‌ 
பட்டுள்ளன. இக்காலத்திற்குப்‌ பிறகு தமிழ்‌ எழுத்துக்களில்தான்‌ 
சாஸனங்கள்‌ பாண்டிய நாட்டில்‌ எழுதப்பட்டன. 


ஆனால்‌ கொங்கு நாட்டில்‌ ஏறக்குறைய ௮, பி. 1080-ம்‌ 
ஆண்டு வமையிலும்‌ அக்நாட்டு மன்னர்களின்‌ சாஸனங்கள்‌, 
வட்டெழுத்தில்‌ காணப்படுகின்றன, கொங்கு மன்னர்கள்‌ சேர 
நாட்டு ௮ரரின்‌ காவழியினராகக்‌ கருதப்படு பவர்சள்‌. எனவே 
அவர்கள்‌ தொடக்க காலத்தில்‌ . வட்டெழுத்துக்களையே பயன்‌ 
படுத்‌ தினர்‌. 9.பி. 1080-வரை கொங்கு நாட்டை ஆண்ட அரசர்கள்‌ 
வீரசோழம கலிமூர்க்கன்‌, கலிமூர்க்க விக்கிரம சோழன்‌, ஆகியோ 
ராவர்‌, 


வட்டெழுத்தின்‌ வளர்ச்சியைப்‌ பாண்டியர்களே பெரிதும்‌ 
ஊக்குவித்துதிருக்கன்‌ றனர்‌. தமிழ்நாட்டிலே பாண்டிய நாடு 
தான்‌, செந்தமிழ்‌ நாடு என்று றப்பித்துப்‌ பேசப்பட்டது, 
* தன்னார்‌ தமிழ்‌ அளிக்கும்‌ தண்பாண்டி௰ய காடு" என்பது 
மாணிக்கவாசகர்‌ வாக்கு, சங்கம்‌ நிறுவி தமிழ்‌ வளர்த்தனர்‌ 
பாண்டியர்‌. தமிழை வளர்த்த பாண்டியர்கள்‌, வட்டெழுத்தையும்‌ 
வளர்த்தனர்‌. 


வட்டெழுத்து, தமிழகத்தில்‌ கன்னியாகுமரி, திருநெல்வேலி 
இராமகாதபுரம்‌, மதுரை, கோவை, சேலம்‌, தர்மபுரி, வடஆற்காடு 
சென்‌ ஆற்காடு ஆய பகுதிகளிலும்‌, செங்கற்பட்டு மாவட்டத்‌ 
தின்‌ லை இடங்களிலும்‌ வழக்கத்தில இருந்திருக்கிறது. சோழ 
காட்டின்‌ பகுதிகளான இருச்சி, தஞ்சை மாவட்டங்களில்‌ வழகீ 
கில்‌ இருக்தஇில்லை. பெரும்‌ பான்மையாக தென்பாண்டி. நாட்டி 
லும்‌ சேர காட்டிலும்‌ வழக்கிலிருந்த இவ்வட்டெழுத்து கோவை, 
சேலம்‌, தர்மபுரி மாவட்டங்களில்‌ பயன்படுத்தப்‌ பட்டிருப்பது 
கோவை, சேலம்‌ மாவட்டங்களில்‌ இடைக்காலத்தில்‌ ஏற்பட்ட 
சேரர்கள்‌ ஆட்சியின்‌ செல்வாக்கினால்‌ இருந்திருக்கலாம்‌ என்றும்‌ 
கருதப்படுகிறது. 


மேலும்‌ தமிழ்‌ காட்டில்‌ மட்டுமல்லாமல்‌, கர்காடகா மாநிலத்‌ 
தில்‌, கோலார்‌ பகுதி வரையிலும்‌ இவ்வட்டெழுத்து ஈடுகற்கள்‌ 
கிடைத்துள்ளன. மலபார்‌ பகுதிகளில்‌, இந்து அரசர்கள்‌ வட்‌ 
டெழுத்தைப்‌ பல நூந்றாண்டு காலம்‌ பயன்படுத்தியகாகயூம்‌, 


9 


அதுதான்‌ பிற்காலத்தில்‌ கோலெழுத்தாகிய தென்றும்‌, இவ்வெழுத்‌ 
இலேதான்‌ இந்த அரசர்கள்‌. சாஸனங்களை எழுதினர்‌ என்‌.றும்‌ 
இரு. பர்ஈல்‌ கருதுகிறார்‌. 
(ஆதாரம்‌ 8|671௦115 04 110180 781௦091800 டு 4.0. 8யோச!! 1894) 
முழவு : 
பாண்டிய நாட்டில்‌ மிகச்‌ செல்வாக்குடன்‌ இிகழ்க்த வட்‌ 
டெழுத்து பாண்டிய நாட்டைச்‌ சோழர்கள்‌ கைப்பற்றிய பிறகு 
வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. 

பிற்காலச்‌ சோழர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த முதலாம்‌ பராந்தக 
சோழன்‌ பாண்டிய நாட்டை இ.பி. 910 ஆண்டுக்குப்‌ பிறகு கைப்‌ 
பற்றியதாசக்‌ கருதப்படுகிறது. அவன்‌ தன்னை “மதுரை கொண்ட 
பரகேசரி' என்று கூறிக்கொள்கிறுன்‌, அவன்‌ காலத்திலிருந்து 
சோழர்‌ ஆக்கம்‌ பாண்டிய நாட்டில்‌ பரவத்‌ தொடங்கியது. 
இராசராசன்‌ காலத்தில்தான்‌ பாண்டிய காடு முழுமையும்‌ சோழர்‌ 
ஆதிக்கத்தின்‌ &ழ்‌ வந்தது. 

சோழர்‌ ஆட்சி காலத்தில்‌ வட்டெழுத்தின்‌ மதிப்பு குறையத்‌ 
தொடங்கியது. சிறிது காலம்‌ சோழர்களும்‌ வட்டெழுத்தையே 
பாண்டிய நாட்டில்‌ பயன்படுத்தினர்‌. கபி. 18-ம்‌ நூற்றாண்டில்‌ 
பாண்டியர்‌ பகுதிகளிலிருந்தும்‌ வட்டெழுத்து மறைந்து வீட்ட 
தாகக்‌ கருதப்படுகிறது. சுமார்‌ கி.பி. 7882-ம்‌ ஆண்டில்‌ பராக்கரம்‌ 
பாண்டிய தேவர்‌ திருக்குற்றால நாதஸ்வாமி கோயிலின்‌ கர்ப்பக்‌ 
இருகத்தைப்‌ புதுப்பித்தார்‌. அப்போது அதன்‌ சுவர்களில்‌ இருந்த 
சாஸனங்களை. தனியாகப்‌ பெயர்த்தெழுதிக்கொண்டு, கட்டிடம்‌ 
முடிந்தபின்‌ மறுபடியும்‌, அந்த சாஸனங்களை செதுக்கயுள் ளார்‌. 
பழைய சுவரிலுள்ள கல்வெட்டு ஒன்று வட்டெழுத்தாக இருந்த 
தால்‌, ஒருவரும்‌ படிக்க முடியாததால்‌, அந்த எழுத்தை மட்டும்‌ 
விட்டு விட்டதாகவும்‌, கல்வெட்டில்‌ எழுதி வைக்கப்பட்டுள்ளது. 
இதனால்‌ பாண்டிய காட்டில்‌ 14-ம்‌ நூற்றாண்டில்‌ வட்டெழுத்து 
வழக்கிலில்லை என்று கருதவேண்டியுள்ள து. வட்டெழுத்து பிற்‌ 
சால சாஸனங்களில்‌ ந,ப,ம,ய,ல, வ ஆதிய எழுத்துக்கள்‌ 
ஒரே விதமான உருவங்களை பெற்றிருக்‌தமையால்‌, இவ்வெழுத்சை 
சந்தர்ப்பத்தை ஓட்டியே வாக்க வேண்டுமென்றும்‌, இ தனால்‌ 
இவ்வெழுத்து முறை வழக்கொழிக்திருக்கலாம்‌ என்று, இரு. 
த.நா, சுப்ரமணியம்‌ கருதுகிறார்‌. வட்டெழுக்து பல சிறப்பு 
அம்சங்கள்‌ பொருந்தியது, தமிழ்‌ காடு ஜறெப்புற்று இருந்த 
காலத்தில்‌ வழங்கிய எழுத்து முறையை காம்‌ மறக்‌ துவிட 
முடியாது. 


உயிர்‌ எழுத்துக்கள்‌ 
தமிழ்‌ மொழிக்கு பன்னிரென்டு உயிர்‌ எழுத்துகள்‌ உள்ளன. 
தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தில்‌ 


* ஒளகார விறுவாய்‌ 
பன்னீரெழுத்து முயிரென மொழிப '' 


என்ற சூத்திரம்‌ உள்ளது. இதற்கு இளம்பூரணர்‌, ஒளகாரமாகிய 
இறுதியையுடைய பன்னி3ரண்டு எழுத்தினையும்‌ உயிரென்று 
கூறியுள்ளார்‌. 

னால்‌, தமிழ்‌ வட்டெழுத்திலோ. பதினொன்று உயீர்‌ எழுத்து 
வடிவங்களே உள்ளன. '“ஒள” வடி.வம்‌ இல்லை, பண்டைத்தமிழ்‌ 
எழுத்துக்கள்‌ ' என்ற புத்தகத்தில்‌ வட்டெழுத்துக்களின்‌ வடிவங்‌ 
களைக்‌ கொடுத்துள்ள இரு. இ. ௩. சுப்ரமணியன்‌ “ஒள” எழுத்து 
வடிவம்‌ இருப்பதாகக்‌ குறிப்பிடவில்லை. 

இருவிதாங்கூர்‌ இராஜ்ஜியத்தல்‌ கண்டெடிக்கப்பட்ட 
வட்டெழுத்துச்‌ செப்பேடுகளை படித்த திரு. கோபிகாதராவ்‌ தான்‌ 
வெளிட்ட வட்டெழுத்து அட்டவணையில்‌ * ஒள ' வடிவம்‌ இருப்ப 
தாகக்‌ கு.றிப்பிடவில்லை. (64. 78/8ஈ0016 &70601001081 581185 
901. 11 811), 


உகர, ஊகார உயிர்‌ எழுத்துக்கள்‌ தமிழ்‌ எழுத்துக்களைப்‌ 
போல்‌ அல்லாமல்‌ உகரத்தின்‌ ௮௬ல்‌ கால்‌ வாங்கட்பட்டு ஊகார 
மாக வாசிக்கப்படுகிறது. 


எகரம்‌ ஏகாரத்திற்கு உட்புள்ளி வைத்து மாறுதல்‌ காட்டப்‌ 
படுறது. 


உயிரெழுத்து, எகரக்குறிக்கு, எகரத்தின்‌ உள்ளே புள்ளி 
வைக்கப்பட்டிருக்கறது, ஏகாரத்கைக்‌ குறிக்க புள்ளி இல்லை. 

இதேபோல்‌, ஓகரம்‌, ஓகாரத்தின்‌ வெறுபாட்டைக்‌ குறிக்க 
புள்ளி பயன்படுத்தப்பட்டுள்ள து. 

ஓகரத்தின்‌ வெளியே புள்ளி வைத்தால்‌ அது குறிலும்‌ 
புள்ளி இல்லாவிட்டால்‌ ௮து மெடிலையும்‌ குறிக்கும்‌. 
தொல்காப்பியத்தில்‌, 


மெய்யின்‌ இயற்கை புள்ளியொடு நிலையல்‌ ”” 


11 


என்‌,ம சூத்திரத்திற்குபின்‌. 

“எகர ஓகரத்தியற்கையு மற்றே'' 
என்ற சூத்திரம்‌ உள்ளது. 

இதன்‌ பொருளாவது, எகர, ஓகரங்களுக்கும்‌, ஏகார 
ஓகாரங்களுக்கும்‌ எழுத்து வடி.வில்‌ வேற்றுமை உண்டு. எகர 
ஓகரங்களுக்கு புள்ளியும்‌, ஏகார ஓகாரங்களுக்கு புள்ளி இல்லா 
மலும்‌ இருக்கின்றன என்பதாகும்‌. வட்டெழுத்தில்‌ உயிர்‌ 
எழுத்துக்களும்‌, உயிர்மெய்‌ எழுத்துக்களும்‌ இந்த விதிப்படி 
எழுதப்பட்டுள்ளன என்பது கு.றிப்பிடத்தக்கது. 

இந்த வடிவ ஓ.ற்‌்றுமையைக்‌ குறிக்கும்‌ ஒரு பழைய வெண்‌ 
பாவைக்‌ கவனிப்போம்‌. 

 நேரிழையார்‌ கூந்தலினோர்‌ புள்ளிபெற நீண்மரமாம்‌ 

நீர்‌ நிலையார்‌ புள்ளிபெற ரெருப்பாம்‌ '' 

என்பது தண்டியலங்கார ஆரியர்‌ “மாத்திரை சுருக்கத்‌ இற்கு '” 
காட்டிய மேற்கோள்‌ வெண்பா பகுதியாகும்‌. 

இங்கு கேரிழையார்‌ கூந்தல்‌--ஓதி: அது புள்ளி பெறவே 
*ஓதி' என்றாகி மரத்தைக்‌ குறிக்கும்‌. 

நீர்‌ நிலை-ஏரி; அது புள்ளி பெறவே * எரி” என்றாகி 
நெருப்பைக்‌ குறிக்கும்‌. எகர, ஒகர உயிர்கள்‌ புள்ளிபெற எழுதப்‌ 
பெற்ற வந்த பழைய வழக்கு இப்பாடலின்‌ கருத்தாக அமைக்‌ 
துள்ளது, 

[ஆதாரம்‌ : டாக்டர்‌ ந, சுப்புரெட்டியார்‌ ] 

நன்னூல்‌ எழுத்ததிகாரத்தில்‌, உருவம்‌ என்ற தலைப்பில்‌ 
வந்துள்ள சூத்திரத்தை கவனிப்போம்‌. 

“தொல்லை வடிவின வெல்லா வெழுத்து மாண்டெய்து மெகர 
வொகர மெய்புள்ளி'! 

இதன்‌ கருத்தாவது, “எல்லா எழுத்துக்களும்‌, பண்டைக்‌ 
காலந்தொட்டு பல்வேறு வகையில்‌ எழுதி வழங்கும்‌ வடிவினதாக 
இருந்தது. அந்த வடிவங்களில்‌ எ” கரங்களும்‌, 'ஓ' கரங்களும்‌ 
மற்றும்‌ மெய்யெழுத்துக்களும்‌ புள்ளி பெற்று இயங்கின.” 


12 


இச்ரூத்திரம்‌ வட்டெழுத்தை அடிப்படையாக வைத்தே 
எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. 


(ஈன்னூலை இயற்றிய பவணந்தி முனிவர்‌ கொங்கு நாட்டைச்‌ 
சேர்ந்தவர்‌ என்‌.றும்‌ கொங்கு மண்டலச்‌ சதகச்‌ செய்யுள்‌ கூறு 
இறது. இவரது காலம்‌ 18-ம்‌ நூற்றாண்டு என்று கருதப்படு 
இறது. 11-ம்‌ நூற்றாண்டு வரை கொங்கு நாட்டில்‌ கொங்கு 
மன்னர்கள்‌ ஆட்சி செய்துள்ளனர்‌. ஆகையால்‌ நன்னூல்‌ 
இயற்றிய காலத்தில்‌ கொங்கு மண்டலத்தில்‌ வட்டெழுத்து 
வழக்கில்‌ இருந்திருக்க வேண்டும்‌ என்று கருத இடமுண்டு. ) 


“ஸம்‌ 


பிபரிர்ப்பட 
“843-0565 


மிழ்சழுத்து குறிப்பு 


ட்டெழுத்துத்‌ 


உயிரிரழுத்துக்கள்‌ 


தமிழ்‌ 


[21] 


உரை 06 
1 


த 


இ க. 


சுசீந்திரம்‌ 
ஸ்காணுநாத 
சுவாமி சகோயீஷ்‌ 


ஆய்த எழுத்து 
தொல்காப்பியத்தில்‌, 


எழுத்தெனப்படுவ 

௮கரமூத னகர வீறுவாய்‌ 

முப்ப தென்ப 

சார்ந்து வரல்‌ மரபின்‌ மூன்‌ றலங்கடையே. 
அவை தாம்‌ 

குற்றிய லிகரம்‌ குற்றிய லுகரம்‌ ஆய்தமென்ற 
முப்பாற்‌ புள்ளியு மெழுத்தோ ரன்ன. 


இதில்‌ ஆய்தமென்ற முப்பாற்‌ புள்ளியை கூறப்பட்டுள்ளது. 
வட்டெழுத்தில்‌ ஆய்த எழுத்து வடி.வம்‌ இல்லை, இரு. தி. நா. சுப்‌ர 
மணியன்‌ திரு. கோபிநாத ராவ்‌ ஆகியோர்‌ வட்டெழுத்தில்‌ ஆயத 
எழுத்து இருப்பதாகக்‌ குறிப்பிடவில்லை, 


இதுபோன்ற வடிவம்‌ தமிழக குகை படிவங்களில்‌ உள்ளன. 
௮வைகளை “இ' யென்று படிக்கப்படுகிறது. 


இதுபோன்ற வடிவம்‌ சாதவாகனர்‌ காலத்திலும்‌, பல்லவர்‌ 
ஆட்சி ஆரம்ப காலத்திலும்‌ காணப்படுவதாக திரு. சீனிவாச 
மூர்த்தி கூறியுள்ளார்‌. (884. 10180 நிறர்தூற்ரு ஹம்‌ 5001ம்‌ 10180 
8௦018 நர: 0. 8 காகஹாமா(்ு நரி,த,, 1966) இவ்வெழுத்தை இகர 
மாகவே படிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்‌. 


மெய்யெழுத்து 


வட்டெழுத்தில்‌, மெய்யெழுத்துகள்‌ புள்ளியுடனும்‌, புள்ளி 
இல்லாமலும்‌ உள்ளன. 


மெய்யின்‌ இயல்பு புள்ளியுடன்‌ நிலையல்‌ ' 


என்ற தொல்காப்பிய விஇப்படி. பல செப்பேடுகளில்‌ மெய்யெழு 
குகள்‌ உள்ளன. 
செப்பேடுகள்‌ அரசர்களின்‌ எழுத்தர்களால்‌ எழுதப்படு 
வதால்‌, அவைகள்‌ இலக்கண முறைப்படி. எழுதப்பட்டன என்றே 
கொள்ளவேண்டும்‌, கல்வெட்டுகளில்‌ புள்ளியீடும்‌ வழக்கம்‌ 
பெரும்பாலும்‌ இல்லை, ஒருகால்‌ கல்லில்‌ புள்ளி செதுக்கும்போது 
அது கல்‌ சிதைவுக்குக்‌ காரணமாகக்கூடும்‌ என்று கருதி புள்ளி 
இடாமல்‌ விட்டிருக்கலாம்‌. 
ம வலதும்‌ தவத்‌ படட ட 
_மகரத்திற்கும்‌, பகரத்திற்கும்‌ உள்ள வேற்றுமையை தொல்‌ 
காப்பியர்‌, 
* உட்பெரு புள்ளி உருவாகும்மே ” 
என்று கூறியுள்ளார்‌. 
மகரத்திற்கு உட்புள்ளி உண்டென்றும்‌, பகரத்திற்கு உட்‌ 
புள்ளி இடையாது என்பதும்‌ இதன்‌ கருத்து 
மகரத்தின்‌ உள்ளே, புள்ளி போன்ற அபைப்பு இருப்பதைக்‌ 
காணலாம்‌. இந்தப்‌ புள்ளி பகரத்தில்‌ இல்லை. 
தமிழ்‌ எழுத்தில்‌ 18 மெய்யெழுத்து இருப்பது போல்‌, 
வட்டெழுத்திலும்‌ 18 மெய்மெழுத்தக்கள்‌ உள்ளன. 


ல்‌ 


18 


மைய்‌ எழுத்துக்கள்‌ 


உயிர்‌ மெய்‌ எழுத்துக்கள்‌ 


வட்டெழுத்தில்‌, உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌, சொல்காப்பிய 
சூத்திரப்படி. அமைந்துள்ள ன. 
அச்சூத்திரமாவ.து :-- 

புள்ளி இல்லா எல்லா மெய்யும்‌ 

உருவுரு வாகி யகரமொடுயிர்த்தலும்‌ 

ஏனை யுயிரோடு உருவுதிரிர்‌ துயிர்த்தலும்‌ 

ஆயி ரியல வுயீர்த்த லாறே. 

எல்லா மெய்களும்‌ புள்ளி இல்லையாம்‌ படியாகதத்தம்‌ 
முன்னை வடிவே இன்னும்‌ வடிவாக, அகரத்தோடு கூடி ஓலித்‌ 
தலும்‌ ஓழிந்த உயிர்களோடு இயல்புடைய ஒலிக்கும்‌ முறைமை 
என்று இளம்பூரணர்‌ கூறியுள்ளார்‌. 

உருவுதிரிந்து உயிர்த்தல்‌, என்பதற்கு, மேலும்‌ &ழும்‌ 
விலங்கு பெற்‌.றம்‌, கோடு பெற்றும்‌, புள்ளி பெற்றும்‌, புள்ளியும்‌ 
கோடும்‌ உட.ன்‌ பெற்றும்‌ விளங்குகின்றன என்று விளக்கம்‌ 
கூறப்‌ பட்டுள்ளது. 

௫. உ முதலியன மேல்‌ விலங்கு பெற்றன என்றும்‌ கு 
மூதலியன &ழ்விலங்கு பெற்றன என்றும்‌ உரை ஆசிரியர்‌ கூறி 
யுள்ளார்‌. வட்மெத்தில்‌ இதைப்போன்‌ ற வடி.வங்களைக்காணலாம்‌ 

இக்காலத்தில்‌ கால்‌ அல்லது தீர்க்கம்‌ என்று எழுதப்படுவது, 
அக்காலத்தில்‌ கோடு என்று வழங்கி வந்தது, அதை வட்டெழுக் 
தில்‌ எழுதினர்‌ 

சா என்பது ௪4 என்று எழுதப்பட்டது. இதையே கோடு 
பெற்று உயிர்த்தல்‌ என்று கூறினர்‌, 

உயீர்மெய்‌ யெழுத்துக்களில்‌, எஃரஓகரங்கள்‌ புள்ளி பெற்றும்‌ 
புள்ளியும்‌ கோடும்‌ பெற்றும்‌ எழுதப்‌ பெற்றன. 


80 
உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 


மிழ்‌ தற்கா 
வட்டெழுத்து த்தது குறிப்ப | 


21 
கெ, கெ, வடிவமைப்புக்கள்‌ வட்மெத்தில்‌ உள்ளன; 


ஒள! எழுத்து வடி.வம்‌ வட்டெழுத்தில்‌ இல்லை. அதேபோல்‌ 
இவ்வுயிருடன்‌ புணர்ந்த. உயிர்‌ மெய்யெழுத்து வடி.வஙகளும்‌ 
காணப்படவில்லை, இவ்வடிவம்‌ பத்தாம்‌ நூற்றாணடு இராச 
ராசன்‌ கல்வெட்டு தமிழ்‌ எழுத்துக்களிலும்‌ காணப்படவில்லை. 

(864. 801115 1" 800 8௦0௭0 1818-1960 0 14. 6 கோக) 

பல்லவர்‌ காலத்தில்‌ 8 ஆம்‌ நூற்றாண்டில்‌ இடப்புறம்‌ ஒரு 
கொம்பும்‌ வலப்புறம்‌ ஒற்றை வளைவு கொண்ட கோடுமாக 
இதனை எழுஇயதாகவும்‌ 11 ஆம்‌ நூற்றாண்டில்‌ சோழர்‌ காலத்தி 
லும்‌ பிமகு விஜயாகர அரசர்கள்‌ காலத்திலும்‌ வலப்புறம்‌ 
ஒற்றை வளைவுடன்‌ கூடிய அக்கோடு 'எ" அமைதியினைப்‌ பெற்று 
விட்டதாக திரு. சி. சவராமமூர்‌ த்தி கூறுகிறார்‌. 

(ஆதாரம்‌-கல்வெட்டுகளும்‌, எழுத்துக்களும்‌ ) 

தற்காலத்‌ தமிழ்‌ எழுத்துக்களில்‌, கீழே குறிக்கப்பட்டுள்ள 
உயிர்மெய்‌ எழுத்து வடிவங்கள்‌ தனித்தன்‌ மையின. இவ்வெழுத்‌ 
துக்களைப்‌ பயன்படுத்தி எழுதப்படும்‌ சொற்கள்‌ ௮ரிது; அள்லது 
இல்லை என்றே சொல்லலாம்‌. 

அவை இரண்டு வகைப்படும்‌. 


உகர வரிசையில்‌: ஸு, நு 
ஊகார வரிசையில்‌: ஞூ, நூ 
இகர வரிசையில்‌: ஸி, ஙி 
ஈகார வரிசையில்‌: ஞீ, ஙீ 
மேலே கு.றிப்பீட்டுள்ள எட்டு எழுத்துக்களில்‌ ஞா, ஞி, நு ஙீ 
எழுத்துக்கள்‌ வட்டெழுத்தில்‌ காணப்படவில்லை, 
தமிழ்‌ எழுத்தில்‌, பத்தாம்‌ நூற்றாண்டு இராசராசன்‌ 
காலத்து கல்வெட்டுகளிலும்‌ இந்த எட்டு எழுத்து வடிவங்கள்‌ 
காணப்படவில்லை. 


(64. 801108 1௩ 8ம்‌ 8௦00 1ஈ018 1960 ந 1/4. /- [ோ/கா) 


உபிர்மெய்‌ எழுத்துக்‌ கள்‌ 


இமிழ்‌ _தீறிகால 


2௦. 


பழைய திருவிதாங்கூர்‌ சமஸ்தானத்தில்‌, கண்டெடுக்கப்‌ 
பட்ட திருகடி.த்தானம்‌ சாஸனம்‌, திருவல்லா சாஸனங்களில்‌ இல 
குறிப்பிடத்தக்க சொற்களைக்‌ மழகொடுத்துள்ளேன்‌, இச்சாஸ 
னங்கள்‌ பத்தாம்‌ நாற்றாண்டைச்‌ சார்ந்தன. சாஸனங்கள்‌ 
வட்டெழுத்தில்‌ எழுதப்பட்டுள்ளன. 


2. மூக்கழைஞ்‌ வு 

8. பதின்‌ கழைஞ்‌ ஸு 

8. பதினைஞ்ஞ கழைஞ்‌னு பொன்‌ 

மேலே உள்ள சொம்கள்‌, முக்கழைஞ்சி, பதின்‌ கழைஞ்சு, 
பதினைஞ்சு கழைஞ்சு என்று இருக்க வேண்டும்‌, ஆனால்‌ சேர 
நாட்டு தமிழ்‌ உச்சரிப்பிற்கு ஏற்ப அவ்வாறு எழுதப்பட்‌ 
டிருக்கலாம்‌ என்று தோன்றுகிறது. 

இதேபோல்‌ 

ம, முஞ்னா நாட்டில்‌ 

8. காஞ்னாி ரக்காடு 

8. வஞ்னா மண்‌ வடசேரி 
ஆலய சொற்கள்‌, முஞ்சி நாட்டில்‌, காஞ்சிரக்காடு, வஞ்சிமண்‌ 
வடசேரி என்று இருக்கவேண்டும்‌. 


இதேபோல்‌, 

7, துடங்குக்நாள்‌ 

8. இளங்றுன்ற நாட்டு நங்கையார்‌ 
ஆலய சொற்கள்‌ தொடங்குர்காள்‌, இளங்குன்‌ ற நாட்டு நங்கையார்‌ 
என்று இருக்க வேண்டும்‌. 

இதே போல்‌ 

*துடங்ஙி என்ற சொல்‌ 'தொடங்கி' என்று இருக்க 
வேண்டும்‌. 


24 


தமிழ்‌ நாட்டில்‌ வழக்கில்‌ இல்லாத இந்த எழுத்து வகைகள்‌ 
சேர நாட்டில்‌ எக்காலத்தில்‌ வழக்கில்‌ வந்தன, எத்தனை 
ஆண்டுகள்‌ இருந்தன என்பதை மேலும்‌ ஆராய்ச்சி செய்தால்‌ 
தமிழ்‌ மொழிக்கும்‌ மலையாளத்திற்குமுள்ள தொடர்பு நன்கு 
மவளிப்படும்‌, 

தற்கால தமிழ்‌ உயிர்‌ மெய்யெழுத்துக்களான ஐ, ணா, ௫, 
வட்டெழுத்தில்‌ 

நசீ ணா, மா வென்று தனித்தனியாக எழுதப்பட்டுள்ளன. 

இதத போல்‌ 


தூ, நூ, ரூ, லூ, எழுத்துக்கள்‌ 


லு, நு, ௬ா, லு வென்று தனித்தனியாக எழுதப்‌ 
படடுள்ளன. 


2] 


உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 


க்கடித்தாளம்‌ 
ட்ட 

“தரனிவரமன்‌ 
0-ழ்‌-நூநிடு னர்‌ 


தெய்வங்‌ 


திருவலிலா 
காம. 
0-ம்‌-தூற்றுன்ட 


இல்லை 


97 


்‌!// அ சீர2ிரி! 
உயி 


ர 


உயிர்சமய்‌ எழுத்துக்கள்‌ 


வைக பரத 
கல்சிவட்டி,. 


சேந்தன்‌ 
20-வது ஆணட்‌ 


28 


60 


சாஸஎம்‌ 
10-ம்‌-தூற்முனடி 


தெரியலிம்லை 


திழுவ/ம்லா 
சாஸஎம்‌ 
10-ம்‌-நூற்றுன்டி 


30 
உமிர்மெய்‌எமுத்துக்கள்‌ 


தமிழ்‌ | தற்கால 
வட்டெழு£த | தமம்‌ ஏமத்து 


குறிப்பு 

தீரு த்றா 
சரம்‌ 

(01008 ராவாக 
21 


81 


ப ல 


தமிழ்‌ | தற்கால 
8/0) முத்து தமீழ்‌ எழுத்து 


92 


__ இமிர்‌ மெய்‌ பட்ட பவதல 


பி 


உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 


திருவல்லா 


சாஸஎம்‌ , 
10-ம்‌-நூற்றாட 


ற) 


அனப்பவவ் கடல்‌ ப்‌ 


்ற்கால 
வ்டடருச்து தமிய ம ழுத்து 


1 
1” ௦) ன்‌ மரா 


| 


| லு எனு 
அனு அதி. ட்‌ ட்‌ 


சிின்காமலூர்‌ 
சரசமாமி 


உயிர்மைய்‌ எழுத்துக்கள்‌ 


உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 


தமிழ்‌ | தற்தால. 
வ! 0டமுத்து| தமீழி எழுத்து 


ப்ட்‌ 
உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 


தற்கால 


| குறிப்பு 


9. 

்‌்‌ 

ஷ்‌ 
5 
(௫ 
ர] 
(்‌ 


மி்‌ எழுத்து 


08 ்‌ 
உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 


தற்கால 


30] 
உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 
தமிழ்‌ கற்கால 


வட்டெழுத்து! தமீழ்‌ எழுத்து குறிப்பு ்‌ 


॥!) 


உயிர்‌ ॥மய் எழுத்துக்கள்‌ 


1 


உயிர்மெய்‌ எழுத்தக்கள்‌ 


குமிழ்‌ கற்கால 
இர 
ம] ம. 
(7 ஒம்‌! 


்‌ 
௫ 
2 [ஆ 
ஆ (2 ஷ்‌ கூ 
அனி ] 
௫ ஜே? 
கடம 


42 


உயிர்‌ மெய்ளமுத்துக்கள்‌ 


1) 


உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 
தமிழ்‌ தற்கால 
வடக்குக்கு சரிப்‌ _ 


(2. 


உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 


0] 


உயிர்‌ ய எழுத்துக்கள்‌ 
மிழ்‌ தற்தால 


்‌ ந. 
து வததகனி 1] 6]00தீது குறிப்பு 


14] 


உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 


தமிழ்‌ கற்கால 
ஏட்டிழுத்து தமீழ்‌எழுத்து 


47” 


உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 


தமிழ்‌ தற்கால ்‌ 
வட்டெழுத்து [தமிழ்‌எழுத்து 


உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 


40 


உயிர்மெய எழுத்துக்குள்‌ 


50 


உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 


தமிழ்‌ கற்கால 
க்‌ திரிழ்சழத்து| ௫றிபப 


உயிர்சிமய்‌ ம்‌ 


சாலகிராமம்‌ 
பாண்டியர்‌ 


கல்வெட்டு 


திருவல்லா 
௪720ம்‌ 
0-ம்‌-நூற்முன்ட 


உயிர்மமய்‌ எழுத்துக்கள்‌ 
இரக ய்‌ 
உர ழை 
பிட ஏழா 
மர பதித்‌ 
ட மே | 


வ வவட 


8) 


உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 


உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 


ட] 
உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 
தமிழ்‌ கற்கால 

வட்டெழுத்து! தமிழ்‌ எழுத்த! 


டர 
பம்‌ 
றற 
ப. 
ட[ண 


ளெ | கல்ல 


குறிப்பு 


உயிர்‌ 


மெய்‌ எழுத்துக்கள்‌ 


9. 
ன்‌ 
ஷி 
ன்‌ 
ட] 
| 
3 


குறிப்பு 


தற்கால 
மிழ்‌ எழுத்து. 


(ர பரா 7 70/ 690499 7.1) 
ஜே ர-6-ஜ) 
மம ராஸ்மர்ம 9௭௫-10௫ 

(தய ரா172 72.29.2174 


20 


உயிர்சமய்‌ எமக்காக 
இட்ட. பகு 
ன. 

பபரிய 


3 


கொண வே டவ்‌ 2 
ஆடுது ரு ர060இ௰ 
ட“. ட ட 
பூவு ஆயவ வர] 
ஷூ டஷ ப ஹிட்கேயே பே 

இ ஆ ஒவர வு அரு 
டடலெஷ ல ஆ படட டு 
அ க 
௭௫ (ணவ பட்‌ 
மீ % வெ வப வே ன 

பவ ட ப ஜம்‌. 
ஷூ வ௩9ு வயு ஜே 
வயத. நர்ஸ்‌ 1 ரவு 


௦0 


கோமாறஞ்சடையற்கு ௨ 
உத்தர மஷ்களச்குடிவை 
ம்‌ தந்‌ மூவெந்த மங்கலப்‌ 
பேரரையன்‌ ஆகிய மாறங்‌ 
காரி இக்கற்றளி செய்து 
நீர்த்‌ தளியாதெய்‌ ௨.௰.ரரொ 
ஹணஞ்‌ செய்த பின்னை அவ 
. னுக்கு அநாஜந்‌ உத்தர 
. 8அ)வ_௨ மெய்தின பாண்டி 
70. மங்கல விசை௮ரையன்‌ 
77, ஆகிய மாறன்னெ இ 
79. னன்‌ முசுமண்டமஞ்‌ செ 
19, ய்து நீர்த்தளித்தான்‌. 
ன்‌ பண்றத ப்‌ பராந்கதன்‌ காலத்து (கி.பி-8ம்‌ நூற்றாண்டு) 
வட்டெழுத்துக்கல்வெட்டு. மெய்யெழுத்துகளில்‌ புள்ளி இல்லை 
என்பதை கவனிக்கவும்‌. அக்கல்வெட்டின்‌ பொருள்‌ மேலே 
தமிழ்‌ எழுத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ள து. இடையிடையே 
சில கிரந்த எழுத்துக்களும்‌ கலந்துள்ளன. 


வத அடத ௮ ௮ ல 


6 


ஏழாம்‌ ஏடு--பின்புறும்‌ 

104. வது செலாநிற்ப ஆங்கொருநாண்‌ மாட மாமதிற்கூடற்பாடு 
நின்றவர்‌ 8 

105. விர்க்கக்‌ கொற்றவனேய்‌ மற்றவரைத்‌ தெற்றென நன்கு 
கூவி என்னேய்‌ நுங்குறை 

106. என்று முன்னாகப்‌ பணித்தருள மேனாணின்‌ குரவராற்‌ பான்முறை 
இன்‌ வ 

107. முவாமை மாகந்தோய்‌ மலா்ச்சோலைப்‌ பாகனூர்க்‌ கூற்றத்துப்‌ 
படுவது 

108. ஆள்வதானை யடல்‌ வேந்தேய்‌ வேள்விகுடி என்னும்பியா்‌ 
உடையது ஓ 

109. ல்காத வேற்றானை ஒடோதவேலி உடன்‌ காத்த வபா 
முதுகுடுமி 


110. ப்‌ பெருவழுதஎன்னும்ா£னாற்‌ வேள்விகுடி என்னப்பட்டது - 

111. கேள்வியிற்றரப்பட்ட தனைத்‌ துளக்கமில்லாக்‌ கடற்றானையாய்‌ 
ம்‌] 

112. ரா லிறக்கப்பட்டது என்று நின்றவன்‌ ௭௭ ஞ்‌ செய்ய நன்று 
நன்றென்று 

113. முறுவலித்து நாட்டானின்‌ பழமையாதல்‌ காட்டி நீ [கொள்க 
வென்‌]ன நாட்ட[ஈ]ற்றன்‌ 


(வேள்விக்குடி செப்பேடு ஏழாம்‌ ஏடு-பின்புறம்‌. வட்டெழுத்து, 
செப்பேட்டின்‌ தமிழ்‌ எழுத்துக்கள்‌ தொகுப்பு) 


ஏழாம்‌ ஏடு--பின்புறம்‌ 


ஆஸ ஒ௦05 33 2322௦ 3-.3 5:௫௫ கு 
1] எநத வத்‌ை ௫2355 


வேள்விக்குடி செப்பேட்டின்‌ ஏழாம்‌ ஏட்டின்‌ பின்புறம்‌-வட்டெழுத்து--கி. பி. 8-ம்‌ நூத்றாண்டு-மெய்யெழுத்துக்களில்‌ புள்ளி உள்ளதைக்‌ காணலாம்‌. 


104 
106 


108 
110 


ந 


அகர்‌ முதரசிலழுத்‌ தெல்லாம்‌ 
ஆதி பகவன்‌ முதற்றே யலகு 

-- ஒறிசிர 
௨1) 33ம.3 3ஷீஷ மூ 
3 ஐ 55.4 
௫ ஷ்௫, லு 


புமனி அசோகின்‌ புளநிழல்‌ அழர்ந்த 
நான்முகன்‌ தொழுது நன்கியம்புவள்‌ எழுத்தே 
-- நீன்னூல்‌ (ஏழுத்திய்‌) 
௦௦ 39 காரம3ு: 35 முஷி 
3 பொ றக வு ல மூ 
ட 5. ழு: 
தம்‌ 
(ஃழு33௦முஷி 


பார்வையிட்ட புத்தங்கள்‌ 


பாண்டியர்‌ செப்பேடு பத்து--கமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌ 
தொல்‌ காப்பியம்‌--எழுத்ததிகாரம்‌--இளம்‌ பூரணம்‌-- 

வ, 9, பறிப்பு (1141) 

பண்டை. தமிழ்‌ எழுத்துகள்‌--தி. நா. சுப்ரமணியம்‌ (1988) 
பாண்டியர்‌ வரலாறு டாக்டர்‌ கே, வி, இராமன்‌ 

செங்கம்‌ நடுகற்கள்‌--இரா. நாகசாமி 

1௩08 80080 ௨0 50010 1ஈ ௦8 501018. 65 

0. 8888 ஈயார்‌ 14... (1966) 


801015 18 8௦ 8௦௨0 1ஈ018. ௦௦0160 6 /. ோர்கா 8.4. 
(304. 14ப56யா 8ய23ஈ 148085) (1960) 


8 910180148 1௦108 7௦1. 9811 ஐக௩ 1/ 0௦௦0௨ 1959. 


ஈர்‌ - இரகம்‌ 18010110௦5 -- [வக்கா 148808 
(1970) 


8800016 &௭௦6௦1௦91081 581115 -- 901. ॥ 88% ॥1. மூ 
.&. 001ஈ8108 880 14.&. 8ம்‌ 627. பணக முள 8.4 


88 0௩ 1501101105 - 801160 ர டா. 8. 118088 வகார 


810615 04 1ஈ௦18ஈ ற816௦0800௫ - (41௦ 70) ட 
&,்‌ 8. 


$06016ஈ5 04 484191 ப18ப 1850101105 - 17848௭௦௦16 
௦601001081 861415 | 6 1.&. 000181௨880. 


இரா. கிருஷ்ணமூர்த்தி எம்‌. ஏ. நாகர்கோவில்‌ ஸ்காட்‌ 
கிருத்துவர்‌ கல்லூரி, காரைக்குடி டாக்டர்‌ அழகப்பாக்‌ 


கல்லூரி, சென்னை மாநிலக்‌ கல்லூரிகளில்‌ படித்தவர்‌. 


எம்‌. எ. வகுப்பில்‌ ஜீயாலஜியை முக்கிய பாடமாகக்‌ 
கொண்டு பட்டம்‌ பெபற்றவர்‌. பி. எஸ்ஸியிலும்‌, 
எம்‌. எ, வகுப்பிலும்‌ சென்னை பல்கலைக்கழகத்தில்‌ 
முதலிடம்‌ பெற்று தேறியவர்‌ 


கடந்த இருபது ஆண்டுகளாக, பத்திரிகைத்துறையில்‌ 
பணியாற்றி வருகிறார்‌, பழைய கல்வெட்டுகளையும்‌, 


செப்பேடுகளையும்‌ படிக்க வல்லவர்‌. 


